சிவமயம் 


தண்டலையார் சதகம் , 


என்கின்ற 


பழமொழி விளக்கம் . 


தண் டலைச்சேரி 


சாந்தலிங்கக்கவிராயர்களால் 


இயற்றியது. 


து . 


திருத்தணி 


செங்கல்வராயசுவாகளால் 


பார்வையிடப்பட்டு 


தக்கோலம் , 


ராமசாமி நாயுடு அவர்களது 
ஒலட்சுமிநாராயணவிலாச அச்சியந்திரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது 

1891 


15 


கடவுள் துணை . 


தண்டலையார் சதகம் என்கின்ற 
பழமொழிவிளக்கம் . 


காப்பு . 


சீர்கொண்ட கற்பகத்தின் வாதாவிநாயகனைத்தில்லை வாழும் , கார் 
கொண்டகரிமுகனை விகடசக்கரக்கணபதியைக் கருத்துள் வைப்பாம் , 
பேர்கொண்ட ஞானநாயகிபாகனீணெறியெம்பெருமான் மீதில் , ஏர்கொ 
ண்டநவகண்டமிசைந்தபழமொழி விளக்கமியம்பத்தானே 

வேதநெறிவியம்பியசொல்லாகம நூல் விளம்பியசொல் மிகுபுரா 
ணம், ஏதுவினிர்காட்டிய சொல்லிலக்கணச்சொல் விசைந்தபொருளெ 
ல்லாநாடி , ஆதிமுதலுலகுதனில் விளங்குபழமொழி விளக்கமறிந்துபா 
டச் , சோதிபெருமதவேழமுகத்தொருவ னகத்தெனக்குத் துணை செய் 
வானே 

அவையடக்கம் . 
வள்ளுவர் நூலா திபல நூலிலுள வரும்பொருளை வண்மையாக , உ 
ள்ளபடி தெளிந்துணர்ந்த பெரியவர்கண் முன்னானு மொருவன் போல 
ள்ளமுது நீருலகிற்பரவுபழமொழி விளக்கம் பரிந்து கூறல் , வெள்ளமதி 
யினன் கொல்லத்தெருவதனிலூசிவிற்கும் வினையதாமே 


நூல். 


வரமளிக்குந்தண்டலையார்திருக்கோயிலுட்புகுந்து வலமாய்வந்து , 
ஒருவிளக்காகிலும் பசுவினெய்யுடன்றாமரை நூலிலொளிரவைத்தால் , 
கருவிளக்கும் பிறப்புமில்லை பிறப்புமில்லைகைலாசங்காணியாகும் . திரு 
விளக்கிட்டார் தம்மைத் தெய்வமறிந்திடும் வினையுந்திருந்தானே 

கூன் செய்தபிறையணியுந் தண்டலையார்வளநாட்டிற்கோடி கோடி , 
யான் செய்தவினையகற்றி நன்மை செய்தார்க்குபசாரமென்னாலுண்டோ 
ஊன்செய்தவுயிர்வளரத் தவந்தான் நடந்தேறருதவியாக , வான் செய்தத 
ன்றிக்கு வையகமென் செய்யுமதை மதித்திடீரே 

அட்ட திசையெங்கனும் போயலைந்தாலும் பாதாளமதிற் சென்று 
லும் பட்டமெனவர நூடுபறந்தாலு மென்னவதிற்பயனுண்டாமோ , பி 
ட்டுவர மண்சுமந்த தண்டலைநீணெறியாரே பெரியோர்கையில் 
டியேயொருவர் பேராசைப்பட்டில்வருவதில்லை தானே 


2 


பழமொழி விளக்கம் 


ந 


தன்மமதேசெயவேணுந் தண்டலைநீணெறியாரே தயவு செய்வார் , 
வன்மைவினை செயவேண்டாம் பொய் வேண்டாம் பிறரையொன்றும் வ 
ருத்தவேண்டாம் , தன்மநெறியறவேண்டாம் வேண்டுவதுபிறர்க்குப் 
காரங்கள் செய்தல் , நன்மை செய்வார்கலம் 

பெருவார் துன்மை செய்வார் 
தீமையுற்று நலிவர்தாமே 

சங்கையறப்படித்தாலுங்கேட்டாலும் பிறர்க்குறுதிகளைச் சொன் 
னாலும் , அங்கணுலகினிற் சிறியோர்தா மடங்கிநடந்துகதியடையமாட் 
டார் , திங்களணிசடையாரே தண்டலையாரோசொன்னேன் சிறிதுகாலம் 
கங்கையிலே படிந்தாலும் பேய்ச்சுரக்காய் நல்லசுரக்காயாகாதே 

வாங்காலமுண்ட செழுந் தண்டலையாரடிபணிந்து மகிழ்ந்தெந்தா 
ளும் , போங்காலம் வருமுன்னே புண்ணியஞ்செய் தரியகதி பொருந்து 
றாமல் , ஆங்காலமானதெல்லாம் விசாரியாடியறிவழிந்துவினே , சாங் 
காலஞ் சங்கரா சங்கரா வெனில் தருமோ வருவந்தானே 

வடியிட்டபுல்லர்தமை படுத்தாலும்வருவதுண்டே மலிநீர்க்கங்கை 
முடியிட்ட தண்டலைகா தரைப்புகழிற் பெருவாழ்வு முத்தியுண்டாம் , மி 
டியிட்டவினை தீருக் தெய்வமிட்டும் விடியாத வீடுவீணர் , பாடியிட்டுவிடி 
வதுண்டோ வவனருளே தஞ்சமெனப்பற்றுமே 

அள்ளித்தண்ணீரணியுந் தண்டலையார் வளநாட்டிலாண்மையுள் 
ளோர் விள்ளுற்றகல்வியுள்ளோர் செல்வமுள்ளோரழகுடையோர்மே 
ன்மைதோக்கி , யுள்ளத்திலழன்றுழன்று நமக்கில்லையெனவுரைப்போர் 
க்குவமை கூறில் , பிள்ளை பெற்றவரைப்பார்த்து மலடி பெருமூச்செறி 
யும் பெற்றியாமே . 

செங்காவிமலர்த் தடஞ்சூழ் தண்டலையா சருங்கருணை சிறிதுண்டா 
னால் , எங்காகிலென்னவவரெண்ணிய வெல்லாமுடியுமில்லையாகில் , பொ 
ங்காழி சூழுலகிலுள்ளங்கால்வெள்ளெலும்பாய்ப்பொலியலோடி ஐங் 
கா தம்போனாலுந்தன் பாவந்தன்னுடனேயாகுந்தானே 

வர்க்கத்தார் தமை வெறுத்து விரத்தியாமெய்ஞ்ஞான வடிவத்து 
யோர், கற்கட்டாகியமடமுங்காணியுஞ்செம்பொன்றேடுங் கருமமெல் 
வாம் , பொற்கொத்தாநெல்வயல்சூழ் தண்டலை ணெறியாரே பொன்னா 
பாகும் , சொற்கத்தேபோகையிலுங் கடகத்தேராட்டினத்தைச் சுமக் 
தவாரே 

ய 
காதியேகுண்டலங்கள் கையிலேசெபமாலை கழுத்தின், மீதிலே, 
ழ்வடங்கண் மனதிலேகாவடமாவேடம் பூண்டோன் , வாதிலேயயன்றே 
டுந் தண்டலைநீணெறியாரேமனிதர்காணும் , போதிலே மொளனிபிராப் 
போதிலே ருத்திராட்சபூனைதானே 


ன 


பழமொழி விளக்கம் . 


IT 


சிறியவராமுழுமூடர் துரைத்தன மாயுலகாளத் திறம்பெற்றாலு 
ம் , அறிவுடையார் தங்களைப்போலன்புடையார் புகழுடையாராகமாட் 
டார் , மறிதருமான் மழுவேந்துந் தண்டலைநீணெறியாரேவாரிவாரிக் கு 
றுனிமை யிட்டாலுங்குருடிகண்ணற்கண்ணாகிக்குணங்கொடாதே 

பொற்குடையும் பொற்கிலும் பொற்பணியுங் கொடுப்பதென்ன 
பொருளோவென்று , கற்கமலமுகமலர்ந்தேயுபகாரமிக்கவின் சொனட 
த்தனன்றாம் , கற்கரையுமொரும்பாகர் தண்டலையார்வளநாட்டிற்கரும் 
பினேயந்த, சர்க்கரையின்பந்தலிலே தேன் மாரி பேய்ந்துவிடு தன்மைதா 


னே 


ம 


திருவிருக்குந்தண்டலையார்வளநாட்டில் வாழ்க்கைமிகச்செலுத்து 
நல்லோர்க் கொருவிருந்தாகிலுமின்றியுண்டபகல்பகலாமோவுறவாய்வ 
ந்த பெருவிருந்துக்குபகாரஞ்செய்தனுப்பியின்னமெங்கே பெரியோரே 
ன்று , வருவிருந்தேடுண்பதல்லால் விருந்தில்லா துணுஞ்சோறு மருந்து 


தானே 


ஓதரிய தண்டலையாரடிபணிந்து நல்லவனென்றுலகமெல்லாம் , பே 
தமிகப்பெயருடனே புகழ்படைத்துவாழ்பவனேபுருடனல்லால் , ஈத 
லுடனிரக்கமின்றிப்பொன் காத்தபூதமென்னவிருந்தாலென்ன , காத 
வழிபேரில்லான் கழுதையோ டொப்பதெனக்கழறலாமே 

புனங் காட்டுமண்ணும் விண்ணுமஞ்ச வருங்காலனையும் போடா 
வென்று , இனங்காட்டுமார்க்கண்டன் கடிந்தபதினாறு வயதென்றும்பெ 
ற்றான் , அனங்காட்டுந் தண்டலையாரடியரெல்லா மொருவருக்குமஞ்சு 
வாரோ,பனங்காட்டு நரிதானுஞ்சலசலப்புக்கொருநாளும்பயப்படாதே 

குறும் பெண்ணா துயர்ந்த நல்லோராயிரந்தான் சொன்னாலுங்குறி 
கொள்ளாமல் , வெறும் பெண்ணாச்செயிலுழல்வார்மெய்ஞ்ஞானம் பொ 
ருந்தியுனைவேண்டாரந்தோ, உறும்பெண்ணார் மொழி பிலஞ்சேர்தண் 
டலைநீணெறியாரேயுண்மைதேறில் , எறும் பெண்ணாயிரம்பால்கழுதை 
யுங்கைகடந்த தெனுமெண்ணந் தானே 

அல்ல மருங்குழலாளை வரகுணபாண்டியராஜன் பாலீய்ந்தான் , க 
ல்லைதனில்மென்றுமிழ்ந்த ஆனமுதைக்கண்ணப்பன் கனிவிலிய்ந்தான், 
சொல்லிய தண்டலையார்க்குக்கீரையு மாவடுவுமொருகொண்ட னீய்ந்தா 
ன் நல்லதுகண்டானமது நாயகனுக்கென்பர்கெதிநண்ணுவாரே அ 

அந்தணரைநல்லவரை பரமசிவனடியவரையகந்தையாலே , நிந்த 
னை சொன்னாலுமென்ன வைதாலுமென்னவதினிஷிதமுண்டோ, சுந் 
தரர்க்குத்தூது சென்ற தண்டலை நீ ணெறியாரே துலங்கும்பூர்ணச்சந்திர 
ணைப் பார்த்து நின்று நாய்குலைத்தபோ திலென்ன தாழ்ச்சிதானே க 


எ 


சு 


பழமொழி விளக்கம் . 


சின்னமெங்கே கொம்பெங்கே சிவிகையெங்கேபரியெங்கே சிவி 
பாரெங்கே பின்னையொருபலனுமில்லைவாழ்வு குலைந்தாலுடனே பேபே 
யென்றோ,சொன்னவிலுந்தண்டலையார் வளநாட்டிற் சாம்பிராணி தூபங் 
காட்டுஞ்சன்ன தமான துகலைந்தாற்கும் பிடெங்கேவம்பரிது தனை பெண் 


ணாரே 


ண 


தண்ணமருமலர்ச்சோலைத்தண்டலைநீ ணெறியார்மேற் றமிழைப் 
பாடில் , எண்ணில் மிகவிம்மையினுமறுமையினும் வேண்டிய துண்டிதை 
யோராமல் மண்ணின் மிசைநாஸ்துதிகள்பண்ணியலைந்தேதிரிவார் வரி 
த்தமின்றி வெண்ணெய்தமதிடத்திருக்கநெய்தேடிக் கொண்டலையும் வீ 
ணர் தாமே 

மேட்டுக்கேவிரைத்தவிரை வீணருக்கேசெய்நன்றிமேடம்பட்டி 
மாட்டுக்கே கொடுத்தவிலைபரத்தையர்க்கே தேடி யிட்டவண்மையெல்லா 
ம் , பாட்டுக் கோருள் புரியுந்தண்டலையார் வளநாட்டிற் பரிந்திடாத் , தாட் 
டுக்கேயெறித்தநிலா தகான லுக்கே பேய்ந்த மழைகடுக்குந்தானே 

பேரான கவிராசருடன் சிறியகவிஞருமேடாந்தஞ்செய்வார் , வீரா 
தி வீரருடன் கோழைகளும் வாள்பிடித்து விருது சொல்வார் , பாராளுக 
தண்டலைநீணெறியாரே யிருவரையும்பகுந்து பார்த்தே , யாராயிற்றேவ 
நடியாருடனே பேய்களுகின்றாடும்வாறே 

உங 
வம்பரெல்லாமதிக்க மிகுந்திருந்தாலென்னவதுமாறியோய்ந்த, ப 
ம் பரமாய் முலையினிற் கிடந்திட்டாவென்னவதிற் பலனுண்டாமோ , சம் 
புலவுந்தண்டலையார்வளநாட்டில் வருந்துபலகழுகைதாமும் , அம்பு வி 
யிற் கிடந்தென்ன பாதாளந்தனிற் கிடந்தென்னாகுந்தானே 

புல்லறிவுக்கெட்டாத்தண்டலையார் பொன்னிவளம் பொருந்து நா 
ட்டில் , சொல்லருமா தவம்புரிந் சவுபரியந்துறவறததைத் துறந்து மீண் 
டான் , நல்லறமாம் வள்ளுவர்போல் குடிவாழ்க்கைப் பத்தியுடனடத்தி 
னின்றால் , இல்லறமே பெரிதாகுத்துறவறமேசிறிதென்ன வியம்பலாமே . 

பொலிய வளம்பலதழைத்ததண்டலையார் திருப்பாதம் போற்றி நா 
ளும் , வலியவறஞ்செய்தறியீர்மறஞ்செய்வீர் சமன் அதர்வந்து கூடி மெ 
லி யவரித்திடும்போது கலக்கண்ணீருகுத்தாலும் விடுவ துண்டோ, எலி 
யழுது புலம்பிடினும் பூனை பிடித்த துவிடுமோவியம்புவீரே 

கறுத்தவிடமுண்டருளுந் தண்டலயார் வளநாட்டிற்கடிய தீயோர் 
குறித்த மனையாடனையுந் துகிலுரிந்துமைவரன்று கோபித்தாரோ பறித்த 
ரிய பொருண் முழுதுங்கவர்ந்தாலும் மடிந்தாலும் பழி செய்தாலும் பொ 
அத்தவரேயரசாள்வர் பொங்கினவர்கா நிறைந்து போவர்தாமே 


ன 


2 . 


பழமொழி விளக்கம் . 


கொ 


ன 


உஅ 


தண்டலையாரடி பணிந்து தவந்தான முபகாரந்தருமஞ்செய்து , 
ண்ட பொருள் விலைவாசிகாமணிதேடிக்கோடி கோடி கொடுப்பதல்லால் , வ 
ண்டருமாயொன்று பத்துவிலை கூறிய நியாய வட்டிவாங்கிக் , கண்டவர்த 
ங்கடுந்தேட்டுக்கண்ணை யறக்கெடுக்குமி துகருமந்தானே 

நட்டுமாங்கனி வாழைக்கனி பலவின்கனிகளுங்காரமாகும் , சிட்ட 
ருமவ்வணக் தேடும் பொருளையெலாமிருப்பவர்க்குச்செலுத்திவாழ்வர் 
மட்டுலவுஞ்சடையாரே தண்டலைநீ ணெறியாரே வருடந்தோறும் , எட்டி 
மாம்பழுத்தாலுமீயாதார் வாழ்ந்தாலுமென்ன தானே 


இது கருமமி தனாலே யிதை முடிப்பாயெனத்தொழிலை பெண்ணிச் 
செய்தால் , அதுாருமம் பாராமற்றிருடியுமள்ளியும் புரட்டாயலைவதெல் 
லாம் , மதியணியுந் தண்டலையார்வளநாட்டினீராமோதர்தங்கள் , முதுகி 
னைத்தேயெனச் சொன்னான் முலைமீதுகையைவிட்ட முறைமைதானே 


கொச்சையில்பாலதிகமுண்டோ கூத்திமாரிடத்தினல்வகுணந்தா 
னுண்டோ, துர்ச்சனருக்கறிவுமுண்டோ துச்சசெங்கேபோனாலுந் துரை 
யாவாரோ , நச்சரவத்தொடையாதேதண்டலையாரே யிந்தநாடல்லாமல்த 
அச்சியிலேபோனாலு மகப்பையரைக்காசதன் மேலார் கொள்வாரே நய 

மையிலேதோய்ந் தவிழி வஞ்சியரைச் சேர்ந்தவர்கள் வறுமையுண் 
டாய் , மெய்யிலேபிணியுமுண்டாய்க்கைப் பொருளுங்கேடாகிவிழலாரவ 
செய்யிலேயனந் தழைக்குந்தண்டலையார்வளநாட்டிற்றெளிந் தால்லோ 
ர் , கையிலே புண்ணிருக்கக்கண்ணாடி பார்ப்பதென்ன கருமத்தானே 


க 


நித்தமெழுநூறு நன்றி செய்தாலுமொருதிதுநேரோசெய்தால் , அத் 
னை புந்தீதென்றே யழித்திடுவர்கயவாதையாற்றலாமே வித்தகஞ்சோட 
றைமுழங்குந் தண்டலையார்வளநாட்டில் வெண்ணீறிட்டு , எத்தனை 

செய்த 
லுமென்னபித்தளைக்குத்தன்னாற்றமியற்கை தானே 

உள்ளவரைக்கெடுத்தோருமுதவியற்றுவாழ்ந்தோறு முறைபொய் 
தோரும் , கள்ளிவழக்குரைத்தோருஞ்சற்குருவைப்பழித்தோருஞ் சாய் 
ந்து போவார்பள்ளவயற்றண்டலையார்பதம்பரவிப்பணிந் தவரும்பாடிகோ 
ரும்பிளளைகளைப் பெற்றோரும் பிச்சையிட்டால்லோரும்பெருகுவாரே 


சொன்னத்தைச் சொல்லு மிளங்கில்லையைப் போற்றலையார் தொ 
ண்டுபண்ணி , இன்னத்து கின்னதென்று பகுத்தறி வொன்றில்லாத வீ 
ணவால்லாங் ரந்னொத்துக்கண்டவுடன் முறை பேசிக்காணாமற் காடைபே 
| சிமுன்னுக்கொன்றாய்ந்டந்து பின்னுக்கொன்றாய்நடந்து முடிவர் தாமே 


அ 


பழமொழி விளக்கம் . 


பார்க்குளறிவிருந்தாலும்படித்தாலுங் கேட்டாலும்பணிந்து வேத , 
மார்க்கமுடனடந்தாலுஞ்சிறியவர்க்குப் பெரியவர்தம் மகிமையுண்டோ, 
ஆர்க்குமருங் கதியுதவுந் தண்டலையாரோ சொன்னேனாகாயத்தில் , ஊர்க் 
குருவி தானுயரப்பறந்தாலும் பருந்தாகாதுண்மையே 

பாரறியநாடிறியப்புலவரென்பார்கல்வியினிற் பயிற்சியில்லார் , சீர 
றியார்தளையறியார்சிவிகையேறுவர்புலமைசெலுத்திக்கொள்வார் , ஆர 
ணியுந் தண்டலைநீணெறியாரேயிலக்கண நூலறியாரேனும் காரிகையாகி 
லுங்கற்றுக்கவி சொல்வார்பேரி சொட்டக்கடவர்தாமே 

O 
கொடியருக்குகல்லபுத்தி சொன்னாலும் வாராது கொடையிலாத , ம 
டையருக்குமதுரகவியுரைத்தாலுமவர் கொடுக்கமாட்டார்கண்டீர் , படிய 
ளக்குத் தண்டலை நீணெரியாரேநன்றாகப்பலருங்காண ,விடியுமட்டுமழை 
பெயினுமதிலோட்டங்கிச்சின் மூளை வீசிடாதே 

கோடாமற் பெரியவர் போனடப்பதெல்லாங் குற்றமில்லைகுறை 
செய்தாரே , ஆடாகிக் கிடந்தவிடந்தனின் மயிருங்கிடவாமலழிந்து போ 
வார் வீடாநற்கதியு தவுந்தண்டலையாரோ சொன்னேன் மெய்யோ பொய் 
யோ , கோடாலிக்காம்புநெடுங்குலத்தினுக்கே கேடான கொள்கைபோ 


ன்றே 


புதானே 


சிறுபிறை தோன்றிய சடையார்க்கு தண்டலையார் பொன்னிவளஞ் 
செழித்தநாட்டில் , குறையகலும் பெருவாழ்வுமைந்தருமக்களும் பொயு 
ளாகக் குறித்திடாமல் , மறைபயிலும்பத்ரகிரிபட்டணத்துப்பிள்ளையுஞ் 
சேர்மகிமையாலே, துறவறமே பெரிதாகுந் துறவுக்குவேந்தனொருதுரும் 

சாய் 
பேரிணாக்குஞ்சுற்றமுடன் மைந்தருமற்ற பேருஞ்சூழ பாரிடத் 
திலிருக்தா லுந்திருநீற்றுக்கழற் கொடிபோற்பற்றில்லாமல் , சீரிசைக்கு 
ந்தண்டலையாரஞ்செழுத்தைநினைத்து முத்திசேரவேண்டும் , ஆரியக்கூ 
த்தாடுகினுங்காரியமேகண்ணாவதறிவுதானே 

இரந்தனையித்தனைநாளும்யிறந்தனை நானென் றலைந்தா யினிமேலே 
னும் , கரந்தமதிசடையணியுந்தண்டலை நீணெறியரேகாப்பா சென்னும் , 
உரந்த வைத்திருந்தபடியிருந்திடி னுன்றனக்கெல்லா முண்டாமுண்மை 
மாந்தனைவைத்தவர்நாளும் வாடாமற்றண்ணீருவார்ப்பர் தாமே 

நேற்றுள்ளாநின்றிருக்கை நிச்சயமோவாதலினானினைத்த போதே 
ஊற்றுள்ள பொருளுதவியறந்தேடிவைப்பதறிவுடைமையன்றோ கூற் 
அள்ள மலையவருந்தண்டலையாரோ சொன்னேன் குடபால் வீசுங்காற்றுள் 
ளேபாதெவருந்தூற்றிக்கொள்வது நல்லகருமந்தானே 


பழமொழி விளக்கம் . 


ஓதரியவித்தைவந்தாலுரியசபைக்கழகாகு முலகிலார்க்கும் . ஈத 
வடனறிவுவந்தாலி கூய குணங்களுக்கழகாயிருக்குமன்றோ,நீதிபெறும் 
தண்டலையார் திருநீறுமெய்க்கழகாநிறைந்து தோன்றும் , காதினுக்கே 
கடுக்கனிட்டால் முகத்தினுக்கே யழகாகக்காணுந்தானே 

அருணமிகுத்தவாகம நூல்படித்தறியார்கேள்வியொன்று மறியார் 
பின்னும் , இருவினையின் பயனறியார் குருக்களென்றே யுபதேசமெவர் 
க்குஞ்செய்வார், வரமிகுத்த தண்டெைணறியாரேயவகிரியை மார்க்க 
மெல்லாம் , குருடனுக்குக்குருடன் கோல் கொடுத்து வழிகாட்டிவருங் 
கொள்கைதானே 

சீருலவுந் தண்டலையார் திருவருளாலகவிலைகள் செழித்தநாட்டில் 
பாரியெனவாயிரம் பொன் கன தானங் கொடுத்து வரும் பயனைப்பார்க்கி 
வ்கேரிடும்பஞ்சந்தனிலேயெவ்வளவாகிலுங்கொடுத் தனி தியாகும் மாரிய 
தின்கல நீரிற் கோடை தனிலொருகுடநீர் வண்மைதானே 

பிறக்கும்போதொருபொருளுக் கொண்டு வந்ததில்லை யுயிர்பிரிந் 
துவேறாய் , இறக்கும் போதினுங்கொண போவதில்லையென்று சும்மா 
யிருந்துவீடே, சிறக்குந்தாயினுமருள்வார் தண்டலையார் சேருமிந்தத் 
தேசமெல்லாம் பழக்குங்காக்காயிருக்குங் கொம்பறியாதென்னுமொழி 
ப்பயன் பாரீரே 

வைதிடினும் வாழ்ந்திடினுமின்பதுன்பம் வந்திடுனும்வம்பு கோடி , 
செய்திடினும் தண்டலை பார் செயலென்றே தெளிவதல்லாற் செயல்வே 
றுண்டோ, மெய்தவிரவவர் செய்தா ரிவர்செய்தாரென வீணில்வெறுக் 
கலாமோ , வெய்தவர் தம்மருகிருக்க வம்பை நொந்தாற் கருமமென்ன வி 
யம்புவீரே 


சுற்றமா நெருங்கியுள்ளோர் தனையறிந்தார் கற்றுணர்ந்தோர் துணை 
வேறில்லோர், உற்றவேதியர் பெரியோர்க்கு தவியின்றி பிறர்க்கருளுமு 
தவியெல்லாம் , சுற்றுநான்மறைபரவுந் தண்டலையாரே சொன்னேன் சும 
ந்து நொந்து , பெற்ற தாய்ப்பசித்திருக்கப் பிராமணபோசன நடத்தும் 
பெருமைதானே 

வல்லமையான் முடிவதுண்டோ தலைக்கீழாய்கின்றாலும் வருவதுண் 
டோ , அல்லதுதானவன் செயலேயல்லாமற் லன்செயலாவதுண்டோ 
புல்லறிவான் மயங்காமற் றண்டலையாரடிபணிந்து புத்தியுண்டாய் இல் 
லது வாராது நமக்குள்ளது போகாதெனவேயிருக்கலாமே 

நாற்கவியும்பு கழ்ந்தேத்துந் தண்டலையார் வளநாட்டினல்லநீதி 
மார்க்கமுடனடந்து செங்கோல் வழுவாமற்புவியாண்டு வண்மை செய்யு 


உ 


பழமொழி விளக்கம் . 


ம் , தீர்க்கமுள்ள மன்னவனைத் தெய்வமென்பார்கொடுங்கோண்மைசெ 
லுத்திநிற்கும் , மூர்க்கமுள்ளமன்னனும் தன்மந்தியுமாநாகில் மூழகு 
வாரே 

ருக 
நன்றி தரும்பிள்ளை பொன்று பெற்றாலுங்குல முழுது நன்மையு 
ண்டாம் , அன்றியறிவில்லாதபிள்ளையொரு நூறு பெற்றுமாவதுண்டோ 
மன்றிடைம்புரிவாரே தண்டலையாரோ சொன்னேன் வருடந்தோறும் , 
பன்றிபளவீன்றுமென்ன குஞ்சரமொன்றீன்றதனால் பலனுண்டாகுமே 

உழையிட்டவிழி மடவாருறவு விட்டு மிகவாழுமுலகவாழ்க்கைப் 
பிழையிட்டேயின்னமென்றனாசை விடாதலக்கழியப்பெற்றேனந்தோ; 
தழையிட்ட கொன்றைபுனை தண்டலையாரே யெனது தன்மையெல்லா 
ம் , மழைவிட்டுத் தூவாசம்விட்டதில்லையாயிருந் தவண்மைதானே ருங 

துன்மார்க்கர்க்காயிரந்தான் சொன்றாலுமறந்துவிட்டுத் துடுக்கே 
செய்வார் , சன்மார்க்கர்க்கொருவார்த்தை சொலிற் சுமுகிற்பட்டசெழு 
ந்தழும்பாகக்கொள்வார் , பன்மார்க்க மறைபணியுங் கண்டலையாரோசொ 
ன்னேன் பழமையான , நன்மாட்டுக்கொருசூடும் நற்பெண்டீர்க்கொரு 
வார்த்தை நடக்கையாமே 

காப்பவர்க்குநல்லக திவருவதில்லை செங்கோவாற்கடல் சூழ்வைய 
ம் புரப்பவர்க்கு முடி விலே சொர்க்கமல்லா னரசமில்லைபொய்யில்லாம 
ல் , உரைப்பவர்க்குநலம்புரியுந் தண்டலையாரே சொன்னேனொருமையா 
க இரப்பவர்க்குவெண்சோறுபஞ்சமுண்டோ வொருக்காலுமில்லைதா 

குரு 
படுங்கோலமடையாமற் றண்டலையார் திருப்பணிக்குப்பங்கஞ் 
செய்வார் . நெடுங்கோளுந் தண்டமுமா வீணானவீணனைம் போனீதிசெ 
ய்வார் கெடுங்காலமல்லாமல் விளைவுண்டோ மழையுண்டோகேள்வியு 
எண்டோ , கொடுங்கோண்மன்னவர் நாட்டிற் கடும்புலிவாழுங்காடுகுண 
மென்பாரே 

விற்பனற்குவாழ்வுவந்தான் மிகவணங்கிக்கண்ணோட்டமேலுஞ் 
செய்வார் , சொற்பருக்கு வாழ்வுவந்தால் கண்டெரியா திறுமாந்து துன்பு 
ஞ்செய்வார் , பற்பலர்க்குவாழ்வு தருக் தண்டலை நீணெறியாரே பண்பில் 
லாத , அற்பருக்குவாழ்வுவந்தா லர்த்தராத்திரிகுடைமேலா குந்தரனே 

விசயமிகுந் தண்டலைநீணெறியாரே யொருத்தர் சொல்லை மெய் 
யென்றெண்ணி வசைபெருகவரியாயஞ்செய்து பிறர்பொருளையெல் , 
லாம் வலிதின்வாங்கிதிசையறியுங் கீர்த்தி பெறத்தர்மமென்றுஞ்செய்வ 
தெல்லாம் தீதேயாகும் , பகவினையேவதை செய்து செருப்பினைத்தான 
ஙகொடுக்கும் பான்மைதானே 

– அ 
கற்வர்க்குக்கோடமில்லை கடந்தவர்க்குசாதியில்லை கருணை கூர்ந்த 
கற்றவர்க்குவிருப்பமில்லை நல்லவருக்கொருகா வநாகமில்லை , கொற்றவ 


னே 


முள் 


க 


பழமொழி விளக்கம் . 


நக 


ருக்கடிமையில்லை தண்டலையார்மலர்பாதங்கும்பிட்டேத் தப் , பெற்றவ 
ருக்கற்பமில்லை பிச்சைச்சோற்றனுக்கில்லை பிறப்புதானே 

பிரசமுண்டுவரி பாடுந் தண்டலையார் வளநாட்டிற் பெண்களோடு ? 
சரசமுண்டுபோகமுண்டு சங்கீதமுண்டு சுகந்தானு முண்டு, உரைசெறி 
ந்தவறுமையுண்டாம் விடுக்கணுண்டாமொன்றுமில்லை யுலகோர்க்கெல் 
லாம் , அரிசியுண்டேல்வரிசையுண்டா மக்களுண்டாகில் மச்சானன்பு 
ண்டாமே 

காய் 
தத்தைமொழியுமைபாகர்தண்டலையார் பொன்னிவளந்தழைத்த 
நாட்டில் , வித்தகமந்திரியில்லாதவாசலிலே நீதியில்லைவேந்தர்க்கெல் 
லாம் , புத்திநெறிநீதி சொல்லுமந்திரியில்லாதொருவர் போதிப்பாரோ , 
நிததியமுநீர்மோருங்கறிபூசணிக்காயுநிகழ்த்தென்றானே 

நேசமுடன் சபையில் வந்தால் வேளையறிந்திங்கிதமாய் நிருபர்மு 
ன்னே பேசுவதேயுசிதமல்லானடுவிலே போய்க்குளறிப்பேசனல்ல 
வாசமிகுந்தண்டலைநீணெறியாரே பிடெகமதுநீராடிப் , பூசைபண்ணு 
ம் வேளையிலே கரடியைவிட்டோட்டுவது போலுந்தானே 
மண்ணுலகிற் பிறர்குடியைவஞ்சனையாற் கெடுப்பதற்கு 

கெடுப்பதற்கு மனத் 
தினாலே , உன்னிடினுமவன்றானே கெடுவனென்பதுண்மையன்றோ 
தென்னனுஞ் சேரனும்பணியுந் தண்டலைநீணெறியாரே செவ்வைபார் 
க்கில் தன்வினை தன்னைச் சுட வோட்டப்பம்வீட்டைச்சுடவுந்தான கண் 
டோமே 


சாஉ 


முன்பெரியோர்தொன்று தொட்டு நடந்தவழி தமைப்பழித்து மு 
ரண்டுபேசிப் , பின்பு பலருடன் கூடி நூதனமாய்த்தானடக்ரும் பெரு 
மைகாணில் , துன்புரியார்க்கருள்புரியும் தண்டலைநீ ணெறியாபோ தூய 
ளான அன்புள தாயைப் பழித்துமக விசாரிபோனவறிவுதானே சுச 

அந்தணர்குத் துணைவே தமரசருக்குத் துணைவயவாளவனிமீதில் , 
மைந்தருக்குத் துணை தாயார் தூதருக்குத் துணை மதுரவார்த்தையன்றோ 
நக்கமக்குத் துணையான தண்டலைநீணெறியாரே நன்பரான சுந்தார்க்கு 
த்துணைநாளுமேழையர்க்குத் தெய்வமேதுணை யென்பாரே 

டோரஞ்சான திவீரன் பொருளஞ்சான் விதரணஞ்சேர் புருடனெ 
ன்பான் நீரஞ்சான்மறை முனிவ னெருப்பஞ்சாள் கற்புடைய நெறிசே 
மின்னாள் , வாரஞ்சாவிள முலை சேர்தண்டிலை நீ ணெறியாரோமதமாவெ 
ன்னும் காாஞ்சாதிளஞ்சிங்கங்கனத்தவலியுள தூ தன் கண்ணஞ்சானே 

உபகாரஞ்செய்பவர்க்குக் குறிப்பறிந்து செயும்வரிசையோநில்லா 
து , அபகாரஞ்செய்பவருக்கடித்தாலும் வைத்தாலும்மதுநில்லாது சுப 


காரு 


பழமொழி விளக்கம் , 


காஎ 


மாகுந் நண்டலையார் வளநாட்டிற்றிருடனுக்கு ததொழினில்லாது , விப 
சாரஞ்செய்பவர்க்குப்புத்திக ளென் சொன்னாலும் விட்டிடாரே 

சகமுற்றதண்டலையாரடி போற்றி மகராசர்சபைவந்தால் சுகமுற் 
றவேசியர்க்குப் பொன் நூறுகொடுப்பர் தமிழ் சொன்ன பேர்க்கு அகமு 
ற்ற சோறிடுவாரந்தணர்க்கெல்லா நாழி பரிசியீ வார் பகடிக்கோபணம்ப 
த்துத் திருப்பாட்டுக்கொருகாசுபலிப்பாரே 

साभ 
தேரோடுமணிவீதித் தண்டலையார் வரங்காணுக்தேசமெல்லாம் 
பேரோடும்புகழ்படைத்த வீராதீவீரனெனும் பெரியோனேனும் , நே 
ரோடு முலகத்தோடொன்று பட்டு நடப்பது வேரீதியாகும் ஊரோடவுட 
னோடி நாடோடநடுவோடலுறுதி தானே 


சுக 


எல் 


எக 


சீரிலங்குந்தண்டலையா வளநாட்டிலொருதோழன் றீமைதீர வார 
மிகும்பிள்ளை தனையரிந் துண்டா னொரு தோழன் மணமாய்க்கொண்ட , 
ஆரமிகுமனைக்கிழத்தி யாணடிச்சி வடிவு கொண்டாளாதலாலே ஊரி 
லொருவனே தோழனாருமற்தேதார முண்மைதானே 

எத்தர்களுமுலுத்தர்களு மூடாகளுமீனர்களுமிரக்கமில்லை பத்த 
ர்களுங்கொடிதானலோபகுணமேகுணமாவாழ்ந்து நிற்பார் , பத்தர்கண 
ன்னலமடையுந் தண்டலையாரே யறிவோர்யழிப்பாேனும் பித்தர்களும் 
தங்குணமே நூலினுஞ்செவ்வையதாகப் பேசுவாரே 

இழைபொருத்த முலையுமைசேர்தண்டலையார் வளநாட்டிலெடுத் 
தராகம் தழதழத்துப்பாடுவதில் மவுனமாயிருப்பதுவே தக்கதாகும் குழ 
குழத்த கல்வியினுங்கல்லாமலிருப்பதுவே குணமெந்நாளும் வழவழத் 
தவறவதிலும்வயிரம்பற்றியபகையே வண்மையாமே 

அருட்பயிலுந் தண்டலையா ரடியவர்களெக்குலத்தோ ரானாலென் 
ன பொருட்பயிலுந்திருநீறுஞ்சந்தன முங்கண்டவுடன் புகழ்து போற்றி 
இருபதுவே முறைமையல்லாலேழ்மையுஞ் சாதியுமி கழ்ந்பேச நெருப் 
பினையே சிறிதென் றுமுன்றானை தனின் முடிய நினைந் தவாறே 


எ 2 


எட 


கானமருங்கவரியொரு மயிர்படிலுமிறக்குமது கழுதைக்குண் 
டோ மானமுடன் வாழ்பவனே மாபுருடன் சுயோதனனைமதிப்பாருண் 
டோ ஆன கஞ்சேரொளிமுழங்குந் தண்டலையாரோ சொன்னேனரைக் 
காசுக்காகப் போனவபிமானமோராயிரம் பொன் கொடுத்தாலும் பொரு 
ந்திடாதே 

தனிமேவுபுற்றடி மண்குருக் சடி மண்ணோமகுடந் தன்னிலார்மண் 
எனமேவு மணியுடனே மந்திரமுமாகி நல்ல மருந்து மாகி இனமேவும் 


எச 


பழமொழி விளக்கம் . 


லக 


எடு 


லெ 


CLOT 


எஅ 


தண்டலையார் தொண்டருக்கு வந்தபிணியெல்லாந் தீர்த்தல் . அனுபோக 
தொலைந்தவுடனற்பவ விழ்தமும்பலிப்பதாகுந்தானே 

கைக்கெட்டாதொருபொருளுங்கண்டவர்க்குநகையாகுங் கனமே 
யில்லை . இக்கட்டாய்வருவ கல்லாற் செல்வமுண்டோகவறுகையா 
டுக்கலாமோ, திக்கெட்டெறிய கீர்த்தித் தண்டலையார் வளநாட்டிற்சிச் 
யென்று சொக்கட்டானாடுதற்குச் சொக்கட்டான் பொல்லாத சூதுதாதே 

உசங்காணும்பெண்ணாசைகொடிதாகும் பெண்புத்தி யுதவாதாகு 
ம் திரங்காணும் பெண்வார்த்தைத்தாகும் பெண்சனனம் செனனமா 
வாங்காணுந் தண்டலை நீ ணெறியாாேபெண்ணிடத்தின் மயக்கத்தாலே 
இரங்காதபேருமுண்டோபெண்ணென் றாற் பேயுமன மிரங்குந்தானே 

துப்பிட்டவாலம்விரை சிறிதெனினும் பெரிதாகுக்தோற்றம் போல 
ச் , செப்பிட்ட தினையளவு செய்தநன்றிபனையளவாய்ச் சிறந்தே தோன்று 
ம் கொப்பிட்டவுமைபாகர் தண்டலையார் வளநாட்டிற் கொஞ்சமேனும் , 
உப்பிட்டபேர்களையுமுள்ள மட்டுநினைப்பது வேயுறுதி தானே 

கொச்சையாபிள்ளைக்கு தவுந்தண்டலையார்வள நாட்டிற் கொடி தாய் 
வந்த , வச்சிரப்பிள்ளைக்கு முன்ன மாதவனேபுத்தி சொன்னான்வகையுஞ் 
சொன்னான் அச்சுதப்பிள்ளைக்குமுன்னேயாண்டவனேபுத்தி சொன்னா 
னாதலாலே துர்ச்சனப்பிள்ளைக்கூராம்புத்திசொல்லுவாரெனவுஞ்சொல் 
லுவாரே 

முன்னரியமறைவணங்குந்தண்டலையாராகமத்தின் மொழி கேளா 
மல் பின்ன முறவோருயிரைக்கொன்றவனும் விற்றவனும் பெற்றுளோ 
னும் , அன்ன மொடக்கறி சமைத்தேயுண்டவனுநரகுறு வராதலாலே -த 
ன்னுயிர்போலெந்நாளுமன்னுயிருக்கிரங்குவதே தக்கதாமே அய 

கைசொல்லும் பனை காட்டுங்களிற்றுரியார் தண்டலையைக்காணார் , 
போலப்பொய் சொல்லும்வாயினர்க்குப்போசன முங்கிடையாது பொரு 
னில்லாதுமை சொல்லுங்காளிசூழ்தாழைமலர்பொய் சொல்லி வாழ்ந்தது 
ண்டோமெய் சொல்லி வாழாதார் பொய் சொல்லிவாழ்வதில்லைமெய்யதா 

அக 
தாயறிவாள்மகளருமை தண்டலை நீணெறியீசர்தாமே தந்தை ஆற்றி 
வாரெம்தருமைபரவையிடை தூதுசென்ற தறிகிலீரே, பேயறிவாமுழு 
மூடர் தமிழருமையறியாத பேற்றி பேசில்நாயறிபாதொரு சந்திச்சட்டி 
ப்பானையினை யென்னுஞாயந்தானே 

அஉ 
பேருரைகண்டறியாது கலைச்சுமையோடுகள் சுமந்து பிதற்றுவோ 
னும் , போரிடைந்தறியா துபதினெட்டாயுதஞ்சுமந்தபுல்லியோனும் , ஆ 


( 5 


பழமொழி விளக்கம் . 


ரணி தண்டலைநாதரகமகிழாப்பொருள் சுமந்தவறிவிலோனும் , காரியமொ 
ன்றறியார்க்குக்குங்குமஞ்சுமந்தகழுதைக்கொப்பா வர்தாமே 

பன்னகவேணிப்பாமர்தண்டலையார்வளநாட்டிற்பலருங்கேளீர் , த 
ன்னறிவு தன்மகிமை தன்மரபுக்கேற்றாடை தகுமேயல்லால் சின்னவர்க 
ள் பெரியகணஞ்செபாடக் தாலுள்ள தும் போய்ச்சிறியகாகம் ,அன்ன நடை 
நடக்கப் போய்த்தன்னடையுங்கெட்டவகையாகுந் தானே 

பொறையுடனேயறிவுடையாரடங்கி நடந்தேயெவரும்பு நழவாழ் 
வரா கெறுவ முடனகந்தையுள்ளாரிறுமாந்து நடந்து தலைகீழாவீழ்வார் , ம 
றுமையினுமிம்மையினுங்காண வருந்தண்டலையார் - 

னுங்காணவருந் தண்டலையார் வாழுநாட்டில் நிறை 
குடமேதளும்பாது குறைகுடமேகூத்தாடிநிற்குந் தானே 


கற்பூரவல்லியொருபாகர் செழுந்தண்டலையார்கடலேழ்சூழ்ந்த ,நற் 
பூமிதனிற்பிறந்தோரெல்லாருமக்களென நாட்டலாமோ, அற்பூரும்பண் 
புடையார் நற்குணமும்பண்பிலாரழகுங்காணில் பொற்பூவின்வாசனை 
யும்புன் முருக்கம்பூவுமெனப்பு கலலாமே 

அக 
ஞால முறுநல்லவர்க்குச் செல்வ வந்தாலெல்லோருகாடியந்தக்கால 
மரிக்தேவிரைவோடெவ்வகைவந்தடுப்பரெனக்கருத்திலுன்னி மால்ப 

யுத் தண்டலையார் வளநாட்டில்வாழ்பவரேமலைக்கவேண்டாம் , ஆலம் 
சம்பழுத்தவுடன் பறவையின் பால் சீட்டெவர்களனுப்பினாரே 

அள 
சேணில குமதிச்சடையார் தண்டலையார்வளநாட்டிற்சிறந்தபூணி 
ந , காண வருநாணுடையாரல்லாதார்கருமமெல்லாங்கருதிப்பார்க்கில் ஆ 
ண வலம் பெண்ணவலமாடிய கூத்தவலமென வலைந்து கெட்ட நாணமிலா 
க்கூத்தியர்க்குநாலுதிக்கும் வாயிலென நாட்டலாமே 

அஅ 
அடுத்தமனை தோறுந் திரிவாள் கணவனுக்கு முன்னுண்பாளடக்கமி 
ல்லாள்கடுத்தமொழி பேசிடுவாள்சிறு நனந்தேடுவளிவளைக்கலந்து வாழ் 
தல் எடுத்தவிடைக்கொடியாரேதண்டலையார் யெவர்க்குமின்பமாகக்குடி 
தனமே செயவேண்டிப்பிடாரிதனைப்பெண்டுவைந்துக்கொண்ட தாமே 

மண்ணுலகாளவுநினைப்பார்பிறர்பொருன் மேலாசைவைப்பார்வஞ் 
சஞ்செய்வார் , புண்ணியமென்பதுசெய்யார் கடைமுறையில்லைக் கழிந்து 
புரண்டுபோவார் , பண்ணுமிலக்கண மொழியார் தண்டலையார்வகுக்க வி 
திப்படியல்லாமல் , எண்ணமெல்லாம் பொய்யாகியேளிதமே மெய்யாக 
விருக்குந்தானே 

பரியாமலிஞ்சோறுமூமைகண்ட கனவுமென்றும் பரிசிதற்கு , அரி 
தான செந்தமிழிற் கருள்சிறிதுமில்லாதானறிவுமேதாம் , கரிகாலம் பூசை 


பழமொழி விளக்கம் . 


கஉ 


க 


புரிதண்டலைநீணெறியாரோகதித்தவோசை, தெரியாத செவிடன் காதினி 
ற்சங்கு குறித்ததெனச்செப்பலாமே 

நிலைசேரும திகவி தரணமுகத்துரைகளுடனேசமாகிப் பலகாளும் 
வரையடுத்தவர்க்குப்பலமல்லாற்பய முமுண்டோ, கலைசேருந்திங்களனி 
தண்டலையாரே சொன்னேன் கண்ணிற்காணமலைமீதிலிருப்பவரைவந்து 
பன்றிபாய்வதுண்டோவகுத்திடீரே. 

பணந்தானேயறிவாகும்பணந்தானே வித்தையுமாம்பரிந்துதோ 
ம் பணந்தானேமணமாகும்பண மில்லாதவர்பிணத்தின் பான்மையன் 
றோபணந்தானே பேசுவிக்குந் தண்டலை நீணெறியாரோபாரின் மீதுப்பண 
ந்தானே குணமாகும்பசி தானேகறியாகும் பார்த்திடீரே 

உருவெடுத்தகாண முதலாவொருசாண்வயிற் வளர்க்கவுழல்வதல் 
லால் மருவிருக்குமின் பாதமலர்தேடித்தினம்பணியமாட்டேனந்தோ தி 
ருவிருக்குமணிமாடத் தண்டலையாரேபென துசெய்கையெல்லாம் சருச 
ரிக்கநோமனறித்தீக்காயநேரமில்லாத் தன்மைதானே 

மானென் றவடிவெடுத்து மாரீசன்போய்மடிந்தான்மானை வேண்டி 
த்தேனென்ற மொழிச்சீதைசிறையிருந்தாள் சீதைதனைத் திருடிச்சென் 
றேவானொன்றுமாசிழந்தா னிராவணனுந் தண்டலையார்மதிமையன்றோ 
தானொன்று நினைக்கிரதைத்தெய்வமொன்று நினைப்பதுவுஞ்சரசந்தானே 

ஆண்பிள்ளாயெனக்கொடுக்கும் பெரியவரையடுத்தவனிவ்வவனி 
யோரில் நான் பிள்ளாயதிகனென்றேகண்ணலருமேவல் செய்நாளும் வா 
முதல் வான் பிள்ளைப்பிறைசூடுந் தண்டலையார் பூஷணமாய்மருவுநாகம் எ 
ன் பிள்ளாய்கருடாநீசுகமோவென்றுரைத்தவிதமென்னலாமே 


மற்றவரார் தமிழ்க்குற்ற நாட்டவல்லார்டுக்கீரன் வலியனாகி வெற்றி 
புனை மீனாட்சி சுந்தரநாயகாடுத்துவிளம்பும் போது பற்றுளதண்டலை வா 
ழுங்கடவுளென் றும்பாராமற்பயப்படாமல் நெற்றிவிழி காட்டு கினுங்கு 
ற்றங்குற்றமேயென்றேகிறுத்தினானே 

முக்கணர் தன்டலை நாட்டிற்கற்புடையோர் பெருமைமொழிந்திடி 
லொருத்தி ஒக்குமெரிகுளிரவைத்தாளொருத்திவில்வேடனை யெரித்தா 
ளொருத்தி மூவர் பக்கமுறவ முதளித்தாளொருத்தியேழுபொரிநடத்து 
ம்பான்மைபோலக் கொக்கெனவேயிருந்தனையோ கொங்கணவாவென் 
பொருத்திகூறினாளே 

கசி 
பரங்கருணை வடுவாகுந்தண்டலையார்வள நாட்டிற்பருவஞ்சேர்ந்தங் 
கிதாங்குகுலவுகாம நூல்தனையறிந்தவதிரூபத்தையலாரை வரம்பறுதாழ 
டிமையுள்ள மட்டிகளுக்கே கொடுத்தல் வாய்ப்பிலா தகுரங்குதன்கையின் 
பூமாலை தனையேகொடுத்த கொள்கைதானே 


பழமொழிவிளக்கம் . 


IT 


சோறென்ன செய்யுமென்று குறித்திடிலோகவ்லவருள் சுமந்துகா 
க்கும் சோறென்ன செய்யுமெல்லாமழி திடவேசெய்யும் தன சொரூபமு 
ண்டாம் சோறென்ன வெளிதன வோ கண்டலையார்மகபூசைதுலங்கச்செ 
ய்யும் சோறென்ன செய்யுமென்றால் சொன்னவணஞ்செயும்மன்னுந் துல 
ங்குந்தானே 

செழுங்கள்ளினிறை சோலைத் தண்டலையார் திருப்பணிக்குடிருடிக் 
கொணடோ எழுங்கள்ளர் நல்லகள்ளர்பொல்லாத கள்ளர்வரெவரோவெ 
ன்னில் தொழுங்கள்ளருடனே கும்பிடுங்கள்ளர் திருநீறு குழைக்குங்கள் 
ளர் அழுங்கள்ளர்தொழுங்கள்ளராசாரக்கள்ளரிவரைவர் தாமே 

தனத்திலேமிகுந்த செழுந்தண்டலையார் பொன்னிவளந் தழைத்த 
நாட்டல் இனத்திலேமிகும் பெரியோரியாவருக்குமன மொன்றவெல்லா 
செய்வார்சினத்திலேமிகுஞ்சிறியோர் காரிய மேசொல்வதொன் றுசெ 
ய்வதொன்று மனத்திலேபகைவாகியு தட்டிலேயுறவாகவாழ்வார்தாமே 

காலனை வெல் தண்டலையார் வளநாட்டிற்களவு செய்வோர்தம்மை 
ச்சேரில் சாலவருங்குருந்தையுடன் கேபெஞ்சபாதகமீதென்று சீலமு 
டையோரணுகார்பனையடியிலேயிருந்து தெரியவாவின் பாலினையே கு 
டித்தாலுங்கள்ளென்பரெனுஞ்சொல்லைப் பயந்து தானே 

சலியா மற்றணடலையிற்றாயகனாாருள் கொண்டு தருமஞ்செய்யப்பொ 
லிவாகிக்கொழுமீதிவந்த பொருளீந்தவை தாம்போகமீர் தால் மலிவாகிச் 
செல்வமுண்டாம்வயன் முழுதும் விளைந்திடுகன் மாரியாகும் கலியாண 
ப்பஞ்சமில்லைகளப்பஞ்சமில்லையொருக்காலுந்தானே 

இரக்கத்தாலுலகாளுந்தண்டலையா பேராசிவனேயெந்தநாளும் இரக் 
கத்தான் புறப்பட்டீ சென்றனை யுமிரக்கவைத்தீரிதனாலென்ன இரக்கத் 
தான திபாவமிரப்பது தீதென்றாலுமின்மையாலே இரக்கப்போனாலு ம 
வர்சிறக்கப்போவதுகருமந்தானே 

ஆழியெல்லாம்வயலாகியவனியெல்லாமன்ன மயயானாலென்ன சூ 
ழவந்தேயிரப்பவர்க்குப்பசிதீரவுண்டிருக்கும் சுகந்தானுணடோ எழுல 
கும்பணியவருந்தணடலையாரோ சொன்னேனெந்தநாளும் நாழி நெல்லுக் 
கொருபுடைவைவிற்றாலுநிருவாணம் நாய்க்குத்தானே 


பாரு 


சு 


பழமொழி விளக்கம் - முற்றிற்று . 


